© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
தமிழ்நாடு அரசு [௩. Dis. No. 197/2009. 
2024 [விலை: ரூ. 2.40 காசு 


தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 


எண்‌ 2] சென்னை, புதன்கிழமை, ஜனவரி 10, 2024 
மார்கழி 25, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2054 


பகுதி 111--பிரிவு 1(a) இன்‌ இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


இயற்கை வளங்கள்‌ துறை 
அறிவிக்கை 
[அரசாணை (நிலை எண்‌. 4, இயற்கை வளங்கள்‌ (MMC) த்துறை 22 ஆகஸ்ட்‌ 2023.] 
1957-ஆம்‌ ஆண்டு சுரங்கங்கள்‌ மற்றும்‌ கனிமங்கள்‌ (மேம்படுத்தலும்‌ முறைப்படுத்தலும்‌) சட்டத்தின்‌, (மத்திய சட்டம்‌ 67/1957) 


15 ஆம்‌ பிரிவை சேர்ந்த (0, (A) ஆகிய உட்பிரிவின்‌ கீழ்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை கொண்டு, தமிழ்நாட்டு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ 1959-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு சிறு கனிமச்‌ சலுகை விதிகளில்‌ பின்வரும்‌ திருத்தங்களை இதனால்‌ மேற்கொள்கிறார்‌. 


2) இதனால்‌ மேற்கொள்ளப்படும்‌ திருத்தம்‌ 05.09.2023 அன்றிலிருந்தும்‌ அந்நாள்‌ முதற்கொண்டும்‌ செயலுக்கு வரும்‌. 
திருத்தங்கள்‌ 
மேற்சொன்ன விதிகளில்‌, 


(1) விதி - 35 B யின்‌, துணை விதி (1)-இன்‌ வரம்பு நிபந்தனையில்‌, "இருபது விழுக்காடு" என்ற சொற்களுக்குப்‌ பதிலாக "ஐம்பது 
விழுக்காடு" என்ற சொற்கள்‌ அமைத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌; 


(2 விதி 43க்குப்‌ பின்னர்‌, பின்வரும்‌ விதி சேர்த்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. அதாவது, 
"43-A உரிமக்‌ கட்டணம்‌, பரப்பு மதிப்பீடு, சுரங்க பணி (௮) கனிமம்‌ வெட்டியெடுக்கும்‌ பணி நடைபெறாத போது செலுத்தும்‌ குத்தகை, 
கனிம வள ஆய்வுக்‌ கட்டணம்‌ ஆகியவற்றை திருத்தியமைத்தல்‌.- பின்வரும்‌ உறுப்பினர்களைக்‌ கொண்ட குழு, மூன்று ஆண்டுகளுக்கு 


ஒருமுறை உரிமக்‌ கட்டணம்‌, பரப்பு மதிப்பீடு, சுரங்க பணி (அ) கனிமம்‌ வெட்டியெடுக்கும்‌ பணி நடைபெறாத போது செலுத்தும்‌ குத்தகை, 
கனிம வள ஆய்வுக்‌ கட்டணம்‌ ஆகியவற்றின்‌ மாற்றியமைக்கப்பட்ட வீதங்களை மாநில அரசுக்கு பரிந்துரைக்கும்‌. 


தொ. பதவி பெயர்‌ மற்றும்‌ துறை 
எண்‌ 
1. 


ட்‌ | அரசு செயலாளர்‌, தொழில்‌, முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும்‌ வர்த்தகத்‌ துறை உறுப்பினர்‌ 


2. 
Py பவள்‌ 
[உனக்‌ மற்றம்‌ சங்கத்‌ துறை இய்தூர்‌ [பன்‌ ணய; மற்றம. 


[1] 


Ill-1a-(2) (T Sup)—1 


2 
3) பிற்சேர்க்கை - Il, க்கு பதிலாக பின்வரும்‌ பிற்சேர்க்கை அமைத்து கொள்ளப்பட வேண்டும்‌, அவையாவன: 


"பிற்சேர்க்கை-।| 


A. உரிமக்‌ கட்டண வீதம்‌ 


தொ. சிறு கணிமத்தின்‌ பெயர்‌ உரிமக்‌ கட்டண வீதங்கள்‌ (ரூபாயில்‌ 
எண்‌ 


A 
ஒனக்கு 
கிரானைட்‌ நீங்கலாக, கட்டடம்‌ மற்றும்‌ சாலை கட்டுமானத்திற்கான 
பொருட்கள்‌ / கற்கள்‌ 


(9) கட்டுக்‌ கற்கள்‌, குண்டுக்‌ கற்கள்‌, உடைத்து நொறுக்கப்பட்ட அளவு 
குறைக்கப்பட்ட கற்களாகிய ஜல்லி, உடைக்கல்‌, அரவைக்கல்‌ மற்றும்‌ 
சக்கைகல்‌ போன்ற கடினமான கற்கள்‌. 


(6) கூலாங்கற்கள்‌, மற்றும்‌ நீல வெண்மணிக்கல்‌, தீக்கல்‌ முதலியவற்றின்‌ 
கட்டிகள்‌ 


(9 செங்கப்பிக்‌ கற்கள்‌ மற்றும்‌ சரளைக்‌ கற்கள்‌ 


கிரானைட்‌ — (Granite) 


(0) சிவப்பு, இளஞ்சிவப்பு, பழுப்பு, பச்சை, வெள்ளை அல்லது பல வண்ண 3133/- 1180/- 
கிரானைட்டுகள்‌ அல்லது அழகுப்படுத்துகிற அல்லது அலங்கார கற்களாகவோ 

பயன்படுத்தப்படும்‌ ஏனைய பாறை கற்கள்‌ 

(9 கிரானைட்‌ கழிவு (i) சரியான பரிமாணமுடைய கற்களாக பயன்படுத்த 265/- 100/- 
இயலாத ஒழுங்கற்ற துண்டுகளாக உள்ள கிரானைட்‌ கற்கள்‌ மற்றும்‌ 

(i) 15 செமீ x 10 செமீ அளவிற்கும்‌ குறைவான அளவுடைய கிரானைட்‌ 

துண்டுகள்‌ 


செங்கல்‌, தரை ஒடு (டைல்ஸ்‌) தயாரிப்பதற்கும்‌, மட்பாண்டங்கள்‌ தயாரிப்பதற்கும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சாதாரண களிமண்‌ / தரை ஒட்டுக்‌ களிமண்‌ 

கட்டுமானப்‌ பொருட்களாகப்‌ பயன்படுத்துவதற்குத்‌ தேவைப்படும்‌, சுண்ணாம்பு 

தயாரிப்பதற்கு சூளைகளில்‌ பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பு சிப்பி 

EE 1 வபடறக்க 
எ ண பட கபட னை கைட ணை 
ண கைட னை 
ண ட்ட ணை சைட னை 


2 
3 


உரிமக்‌ கட்டண வீதங்கள்‌ (ரூபாயில்‌ 


மெட்ரிக்‌ டன்‌ ஒன்றுக்கு 


230/- 


தொடர்‌ எண்கள்‌ 4,6,11 மற்றும்‌ 17இல்‌ குறிப்பிடப்பட்டவை நீங்கலாக வெண்‌ 
களிமண்‌ மற்றும்‌ களிமண்‌ வகைகள்‌ 
னக்கு த எ எ 
ட ௨ [நணக்கல்‌ அத்து மக்கல்‌ அது Genius wi OH 
ட உட த பன ணாத கானை... |-க| 
ன ன க ணை க சணா... எனன 


மேலே குறிப்பிடப்படாத ஏனைய அனைத்து சிறு கனிமங்கள்‌ சுரங்க குழியில்‌ கனிமத்தின்‌ உள்ளூர்‌ 
சந்தை மதிப்பில்‌ 30% (முப்பது 
விழுக்காடு) 


குறிப்பு: 1. தொடர்‌ எண்கள்‌ 1 முதல்‌ 5 வரை குறிப்பிடப்பட்டுள்ள கனிமங்களைப்‌ பொறுத்த வரையில்‌, போக்குவரத்து 
அனுமதிகள்‌ கைமுறையாக வழங்கப்பட்டிருப்பின்‌, கன மீட்டர்‌ அடிப்படையில்‌ மட்டுமே உரிமக்‌ கட்டணம்‌ விதிக்கப்படும்‌ 
மேலும்‌ போக்குவரத்து அனுமதிகள்‌ மின்‌ அனுமதி ஏற்பாட்டு முறை வாயிலாக வழங்கப்படும்‌ நேர்வில்‌ மெட்ரிக்‌ 
டன்களின்‌ அடிப்படையில்‌ மட்டுமே உரிமக்‌ கட்டணம்‌ விதிக்கப்படும்‌. 

2. குவாரிகளின்‌ குழிகளை அளவிடும்‌ போது, கனிமத்தின்‌ அளவு கன மீட்டரில்‌ அளவிடப்பட வேண்டும்‌, மேலும்‌ 
கரடுமுரடான கல்லின்‌ அளவை 2.75 என்றவாறான அடர்த்தியை கொண்டு மதிப்பிட வேண்டும்‌. 

b. பரப்பு மதிப்பீட்டிற்கான கட்டண விதம்‌ 


ஆண்டொன்றிக்கு 

எக்டேர்‌ ஒன்றிக்கு 
பரப்பளவு மதிப்பீட்டின்‌ 

வீதம்‌ (ரூபாயில்‌) 


(1 (2 


ஓடு தயாரிப்பு மற்றும்‌ மட்பண்டங்கள்‌ செய்வதற்கு பயன்படுத்தகூடிய சாதாரண களிமண்‌ / ஒட்டு 
களிமண்‌, கட்டுமானப்‌ பொருட்கள்‌ தயாரிக்கத்‌ தேவையான சுண்ணாம்பு தயாரிப்பதற்காக 
சூளைகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ சுண்ணாம்பு சிப்பி மற்றும்‌ சிறுகற்கள்‌, கூழாங்கற்கள்‌ மற்றும்‌ நீல 
வெண்மணிக்கல்‌, வெள்ளப்பாறை, தீக்கல்‌ போன்றவற்றின்‌ கட்டிகள்‌, வீட்டுப்‌ பாத்திரங்கள்‌ மற்றும்‌ 


1. கட்டுக்‌ கற்கள்‌ மற்றும்‌ குண்டுக்‌ கற்கள்‌ உடைத்து நொறுக்கப்பட்ட அளவு குறைக்கப்பட்ட 

கற்களாகிய ஜல்லி, உடைக்கல்‌, அரவைக்கல்‌ மற்றும்‌ சக்கைகல்‌ போன்ற கடினமான கற்கள்‌, 

சாதாரண மணல்‌, செங்கப்பிக்‌ கற்கள்‌, சாதாரண மண்‌, சரளைக்‌ கற்கள்‌, செங்கல்‌ மற்றும்‌ தரை 
சிற்பங்கள்‌ செதுக்குவதற்கு பயன்படுத்தப்படும்‌ நுரைக்கல்‌ மற்றும்‌ பிற கற்கள்‌ 


அகேட்‌, உருட்டு களிமண்‌, பேரைட்டுகள்‌, சுண்ணாம்பு மணல்‌, கால்சைட்‌, சுண்ணாம்பு, சீனக்‌ 
களிமண்‌, குருந்தம்‌, களி செதில்‌ கல்‌, சுண்ணப்பாறை, டுனைட்‌ அல்லது பைராக்ஸனைட்‌, 
ஃபெல்சைட்‌, களிக்கல்‌, தீக்களிமண்‌, பசும்‌ வெங்கப்பாறை (ஃபுஷைட்‌) வெள்ளப்பாறை 
(குவார்ட்சைட்‌), ஜிப்சம்‌, சிவப்பு, மஞ்சள்‌, அல்லது பழுப்பு நிறமுடைய மணிக்கல்‌ வகை, 
வெண்களிமண்‌, செங்கப்பிக்‌ கற்கள்‌ (அலோகங்கள்‌: சிமெண்ட்‌ கிரேடு, இரசாயன கிரேடு), 
சுண்ணாம்புக்கல்‌, கச்சா மைக்கா, கழிவு மைக்கா, துருவல்‌ மைக்கா, காவிக்கல்‌, பைரோஃபிலைட்‌, 
படிகக்கல்‌ வெள்ளப்பாறை (குவார்ட்சைட்‌), மணல்‌ (ஏனையவை), களிப்பாறை, சிலிக்கா மணல்‌, 
அடுக்கடைப்பாறை, நுரைக்கல்‌ (அல்லது) மாக்கல்‌ (அல்லது) சோப்பு கல்‌ 


3. கிரானைட்‌ - கருப்பு மற்றும்‌ வண்ணமுடையது 


மேலே குறிப்பிடப்படாத ஏனைய அனைத்து வகையான சிறு கனிமங்கள்‌ 


ணை 
ie ae 


C. சுரங்க பணி (அ) கனிமம்‌ வெட்டியெடுக்கும்‌ பணி நடைபெறாத போது செலுத்தும்‌ குத்தகை 


தொடர்‌ சிறு கணிமத்தின்‌ பெயர்‌ ஆண்டொன்றுக்கு ஒரு எக்டேருக்கு 
ம்‌ சுரங்க பணி (ஓ) கனிமம்‌ 
வெட்டி யெடுக்கும்‌ பணி நடைபெறாத 
போது செலுத்தும்‌ குத்தகை வீதம்‌ 
(ரூபாயில்‌ 


(9 
கட்டுக்‌ கற்கள்‌ மற்றும்‌ குண்டுக்‌ கற்கள்‌ உடைத்து நொறுக்கப்பட்ட அளவு 1,00,000/- 
குறைக்கப்பட்ட கற்களான ஜல்லி, உடைக்கல்‌, அரவைக்கல்‌ மற்றும்‌ சக்கைகல்‌, 

உள்ளிட்ட கரடு முரடான கற்கள்‌, செங்கப்பி கற்கள்‌, சாதாரண மணல்‌, கட்டுமானப்‌ 

பொருட்களைத்‌ தயாரிக்க தேவையான சுண்ணாம்பு தயாரிப்பதற்காக சூளைகளில்‌ 

பயன்படுத்தப்படும்‌ சுண்ணாம்புச்‌ சிப்பி மற்றும்‌ சிறுகற்கள்‌. 


சரளை, சாதாரண மண்‌, செங்கல்‌ மற்றும்‌ தரை ஒட்டு தயாரிப்பு மற்றும்‌ பிற 80,000/- 
மட்பாண்டங்கள்‌ தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும்‌, சாதாரண களிமண்‌ / ஒட்டு 
களிமண்‌, கூழாங்கற்கள்‌ மற்றும்‌ நீல வெண்மணிக்கல்‌, வெள்ளப்பாறை, தீக்கல்‌ 
போன்றவற்றின்‌ கட்டிகள்‌, வீட்டுப்‌ பாத்திரங்கள்‌ மற்றும்‌ சிற்பங்கள்‌ செதுக்குவதற்குப்‌ 
கப்படும்‌ க்கல்‌ மற்றும்‌ பிற கற்கள்‌ 


உருட்டுக்‌ களிமண்‌, பேரைட்டுகள்‌, சுண்ணாம்பு மணல்‌, கால்சைட்‌, 80,000/- 
சுண்ணாம்பு, சீனக்‌ களிமண்‌, குருந்தம்‌, களி செதில்‌ கல்‌, சுண்ணப்பாறை, டுனைட்‌ 

அல்லது பைராக்ஸனைட்‌ அடர்‌ அனற்‌ பாறை (ஃபெல்சைட்‌), களிக்கல்‌, தீக்களிமண்‌, 

பசும்‌ வெங்கப்பாறை (ஃபுஷைட்‌ வெள்ளப்பாறை (குவார்ட்சைட்‌), ஜிப்சம்‌, சிவப்பு, 

மஞ்சள்‌, அல்லது பழுப்பு நிறமுடைய மணிக்கல்‌ வகை (ஜாஸ்பர்‌), வெண்களிமண்‌, 

மற்றும்‌ ஏனைய களிமண்‌ வகைகள்‌, செங்கப்பி கற்கள்‌ (அலோகங்கள்‌: சிமெண்ட்‌ 

கிரேடு, இரசாயன கிரேடு), சுண்ணாம்புக்கல்‌, கச்சா மைக்கா, கழிவு மைக்கா, துருவல்‌ 

மைக்கா, காவிக்கல்‌, பைரோஃபிலைட்‌, படிகக்கல்‌ வெள்ளப்பாறை (குவார்ட்சைட்‌), 

மணல்‌ (ஏனையவை), களிப்பாறை, சிலிக்கா மணல்‌, அடுக்கடைப்பாறை, நுரைக்கல்‌ 

துல்லது) மாக்கல்‌ (அல்லது) சோப்பு கல்‌ 


2,00,000/— 
மேலே குறிப்பிடப்படாத ஏனைய அனைத்து வகையான சிறு கனிமங்கள்‌ 80,000/- 


D. கிரானைட்டுக்கான கனிமவள ஆய்வுக்‌ கட்டணம்‌ 


தொடர்‌ சிறு கணிமத்தின்‌ பெயர்‌ கணிமவள ஆய்வுக்‌ கட்டணம்‌ / ஒரு 
சன்‌ எக்டேருக்கு / ஆண்டுக்கு ரூபாயில்‌) 
EE EEE EE EE சே | 


(2 (3) 


K. பனீந்திர ரெட்டி, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌ (மு.கூ.பெற. 


(தமிழாக்கம்‌) 
ந. அருள்‌, 
இயக்குநர்‌ கூ.பெற, 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ 
செய்தி (மொழிபெயர்ப்புத்‌ துறை. 


5 


சுற்றுச்சூழல்‌, வனம்‌ மற்றும்‌ காலநிலை மாற்றத்‌ துறை 
அறிவிக்கை 
[அரசாணை (நிலை) எண்‌. 135, சுற்றுச்சூழல்‌, வனம்‌ மற்றும்‌ காலநிலை மாற்ற (வனம்‌ 126 துறை, 11 செப்டம்பர்‌ 2023./ 


1882 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு வனச்சட்டத்தின்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 5/1882) 35 மற்றும்‌ 36 ஆம்‌ பிரிவுகளில்‌ வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 1968 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு வெட்டுமரம்‌ போக்குவரத்து விதிகளில்‌ பின்வரும்‌ 
திருத்தத்தை இதனால்‌ மேற்கொள்கிறார்‌. 


திருத்தம்‌ 


மேற்சொன்ன விதிகளில்‌, விதி 2A-இல்‌, “விதி 4” என்னும்‌ சொற்றொடருக்குப்‌ பின்னர்‌ பின்வரும்‌ சொற்றொடர்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்பட வேண்டும்‌. அதாவது:- 

"அல்லது இணையவழி தேசிய போக்குவரத்து அனுமதிச்சீட்டு ஏற்பாட்டு முறை (http:/ntps.nic.in) வாயிலாகப்‌ பெறப்பட்ட யாதொரு 
மின்‌ போக்குவரத்து அனுமதிச்சீட்டு / தடையின்மைச்‌ சான்றிதழ்‌" 


சுப்ரியா சாஹு, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 
குமிழாக்கம்‌) 
ந. அருள்‌, 


இயக்குநர்‌ (கூ.பெற. 
தமிழ்‌ வளர்ச்சி மற்றும்‌ செய்தித்‌ (மொழிபெயர்ப்பு) துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை ஆணையரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


